GOVERNMENT OF TAMIL NADU 

2015 


Regd . No . TN /CCN / 467 / 2012 - 14 . 
[R . Dis . No. 197 /2009 . 
[Price : Rs . 6 .40 Paise . 


TAM 


OF 
PR 
. 


TER 


ANME 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


B 


.UK 


1 


.26 


H 


0 


* RUTHA 


ALONE TE 


RIUMPHS 


EXTRAORDINARY 


PUBLISHED BY AUTHORITY 


No. 37 ] 


CHENNAI, WEDNESDAY, FEBRUARY 18 , 2015 
Maasi 6 , Jaya , Thiruvalluvar Aandu – 2046 


Part III - Section 1(a ) 
General Statutory Rules , Notifications, Orders , Regulations , etc ., 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


RURAL DEVELOPMENT AND PANCHAYAT RAJ DEPARTMENT 


TAMIL NADU PANCHAYATS (REGULATION OF SINKING OF WELLS AND SAFETY MEASURES ) RULES , 2015 


[G . O .Ms. No .26 , Rural Development and Panchayat Raj ( SGS-3), 18th February 2015.] 
No. SRO A - 3(a )/2015 . 


NOTIFICATION -I 


Under sub - section ( 2 ) of Section 1 of the Tamil Nadu Panchayats ( Amendment) Act, 2014 ( Tamil Nadu Act, 22 of 2014 ), the 
Governor of Tamil Nadu hereby appoints the 18th of February 2015 as the date on which the said Act shall come into force . 


NOTIFICATION - 11 


In exercise of the powers conferred by sections 143- A and 143-B read with section 242 of the Tamil Nadu Panchayats Act, 
1994 ( Tamil Nadu Act 21 of 1994 ), the Governor of Tamil Nadu herebymakes the following Rules : 


RULES 


1 . Short title , extent and commencement:- 1) These rules may be called the Tamil Nadu Panchayats (Regulation of Sinking 
ofWells and Safety Measures ) Rules , 2015 . 


2 ) They shall apply to the whole of the areas which come under the purview of the Tamil Nadu Panchayats Act, 1994 
( Tamil Nadu Act 21 of 1994 ), excluding the revenue villages specified in the Schedule to the ChennaiMetropolitan Area Groundwater 
(Regulation ) Act, 1987 (Tamil Nadu Act 27 of 1987 ). 


3) They shall apply to sinking of new wells as well as rehabilitation and deepening ofwells . 


4 ) They shall come into force at once. 


2 . Definitions : - In these rules , unless the context otherwise requires , 


(a ) " Act” means the Tamil Nadu Panchayats Act, 1994 (Tamil Nadu Act 21 of 1994 ); 


(b ) “ Executive Authority " means the President of the Village Panchayat; 


Ex. III- 1 ( a ) ( 37 ) 


[ 1 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


(c) “permit ” means a permit granted in Form -B for sinking, deepening or rehabilitation of a well; 


(d ) “Certificate of Registration " means a certificate of registration granted in Form - F to carry the business of sinking 
deepening or rehabilitation of wells. 


3. Grant of Permit: ( 1) Every application for grant ofpermit shall be made to the Executive Authority in Form A and shall be 
accompanied by a fee of Rs.5 ,000 /- (Rupees five thousand only), by means of a Demand Draft . 


( 2 ) The Executive Authority shall examine the application and may grant the permit in Form -B , subject to such conditions 
as may be specified therein , within thirty days from the date of receipt of the application . 


( 3 ) Where the Executive Authority has decided to refuse the grant of permit , he shall intimate the decision to the applicant 
along with the reasons for such refusal, in writing , within thirty days from the date of receipt of the application . 


(4 ) The Executive Authority shall maintain a register in Form - C containing the particulars regarding the grant of 
permits by him . 


(5 ) The Executive Authority shall send a monthly report in Form - D to the District Collector along with an extract of entries 
made in the register referred in sub -rule (4 ) during the relevantmonth . 


4 . Grant of Certificate of Registration : (1 ) Every application for grant of Certificate of Registration shall be made to the 
District Collector concerned in Form E and shall be accompanied by a fee of Rs. 15 ,000 /-(Rupees fifteen thousands only ), by 
means of a Demand Draft . 


(2 ) The District Collector shall examine the application and may grant the Certificate of Registration in Form -F subject to 
such conditions as may be specified therein , within forty five days from the date of receipt of the application . 


( 3 ) Where the District Collector has decided to refuse to grant Certificate of Registration , he shall intimate the decision to 
the applicant along with the reasons for such refusal, in writing , within forty five days from the date of receipt of the application . 


(4 ) The District Collector shall maintain a register in Form -G containing the particulars regarding the grant of Certificates 
of Registration by him . 


5 . Appeal:- (1) Any person aggrieved by the decision of the Executive Authority under rule 3 or sub -rule ( 1) of rule 7 shall file 
an appeal, in writing, to the District Collector concerned within fifteen days from the date of receipt of such decision and the orders 
of the District Collector on the appeal shall be final. 


( 2 ) Any person aggrieved by the decision of the District Collector under rule 4 or sub - rule (2 ) of rule 7 shall file an appeal, 
in writing, to the Government within sixty days from the date of receipt of such decision and the orders of the Government on the 
appeal shall be final. 


6 . Safety Measures: ( 1) Every holder of the permit or owner of a well in use or disuse , shall , while sinking, deepening or 
rehabilitation of a well; shall: 


(a ) ensure that the person executing the work has followed all the safety measures prescribed in sub -rule ( 2 ): 


(b ) verify that the person executing the work has a valid Certificate of Registration granted under these rules ; 


(c ) ensure that the well is not left uncovered during recess or cessation ofwork ; 


(d ) fill up abandoned wells upto the ground level using clay , sand , boulder or any other suitable materials . 
( 2) Every person carrying on the business of sinking wells, while sinking, deepening or rehabilitation of a well, shall-, 


( a ) before commencing the work -, 


(i) ensure that necessary permit in Form - B has been obtained by the owner of the well for executing the work ; 


( ii ) erect warning signboards in a conspicuous manner at the site of the well , displaying the nature , width and depth 
of the well, his name, address and contact details and that of the owner of the well; 


(ii) erect barbed wire fencing or any other suitable barrier around the site of the well; 


( iv ) construct a cement or concrete platform measuring 0 .5X0.5X0 .6 metre around the well casing in such a manner 
that it is 0 .3 meter above the ground level and 0 . 3 metre below the ground level; 


(b ) not leave the drilling pit or the well uncovered during the recess of work ; 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


(c ) after completion of the work -, 


(i) fill up the mud pits and channels around the well; 


(ii) restore the ground conditions; 


(iii) cap the well assembly by welding steel plates or by providing a strong cap to the casing pipe with bolts and nuts. 


( 3 ) where it appears to the Executive Authority that the safety measures are insufficient in the case of any well, then he 
may by notice , in writing , require the owner or the person executing the work to undertake such other safety measures and the 
same shall be complied with . 


7 . Cancellation of permit and Certificate of Registration : ( 1) In case of violation of any of the conditions of the permit , 
the Executive Authority may cancel the permit after giving an opportunity of hearing to the holder of the permit . 


(2 ) In case of violation of any of the conditions of the Certificate of Registration , the District Collector may cancel the 
Certificate of Registration , after giving an opportunity of hearing to the holder of such certificate . 


FORM – A 


[See sub -rule (1 ) of rule 3 of the Tamil Nadu Panchayats (Regulation of Sinking of Wells and safety measures ) Rules, 2015 .] 


APPLICATION FOR GRANT OF PERMIT 


From 


(Name of the Applicant), 


Thiru / Tmt/Selvi. 
S /O , W /O , D /O . 
( Address) 


To 


The Executive Authority, 

...... ... Village Panchayat. 


Sir, 


(Name) residing atring Survey No......*** Village Panchay 


I, Thiru ./Tmt./Selvi.. 

. ...... .....(Name) residing at ... ..........( address of the individual) intend to sink / 
deepen / rehabilitate a well (open well/bore well/tube well) in the land bearing Survey No...... ........ ...... owned by me / by . . . . . 
. . . . . . . . . (Land owner Name and address ) in 

– (habitation ) in 

— Village Panchayat , the details 
of which are given below . 


I request you to kindly grant me a permit to sink/ deepen /rehabilitate the well. I enclose herewith a Demand Draft for 
Rs............. (Rupees ............ only ) towards the fee . 


Details of the well: 


1. 


Type of well 


: Open well / Borewell/tubewell/Dug -well / Dug -cum - Borewell 


Purpose of well 


: 


Agricultural/Industrial/Commercial /Others (Specify the exact nature of the purpose ) 


3 . 


Diameter and Depth of the well : 
(in metres ) 


Nearest places 


: 


Schools /hospitals /temples/markets/ other places where people assemble generally . 


5 . 


Distance between the well 
site and the place mentioned in 
item 4 ( in metres ) 


Whether the entrance to the 
well is protected by / compound 
wall / fencing / barricades , etc . : 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


7 . 


Nature of the soil 


: 


Clay / sand / others (specify) 


Name of the person / agency / : 
firm going to execute the work 


9 . 


: 


Address and contact details of 
the person / agency / firm 
executing the work 


Yes / No 


Whether the person / agency ! : 
firm going to execute the work 
possesses a valid certificate of 
Registration granted in Form F . 
If yes , enclose a copy of the 
Certificate of Registration . 


DECLARATION 


(1 ) I. . . . . . . 


. . . . . . hereby declare that the above particulars are true to the best ofmy knowledge . 


(2 ) I also undertake that, 


(i) I will not begin the work until the grant of permit by the Executive Authority . 


(ii ) I will follow the safety measures prescribed in sub rule (1) of rule 6 of the TamilNadu Panchayats (Regulation of Sinking 
ofWells and Safety Measures ) Rules, 2015 . 


(iii) I will keep the site of well open at all times for inspection of the Executive Authority or any other higher authority 
authorized by the District Collector. 


(iv ) I will furnish any information which may be required by the Executive Authority for the grant of permit and also while 
executing the work . 


Place: 


Signature of the Applicant. 


Date : 


FORM - B 


(See sub -rule ( 2 ) of rule 3 of the Tamil Nadu Panchayats (Regulation of Sinking of Wells 

and safety measures) Rules, 2015 ) 


PERMIT FOR SINKING WELL 


. 


. . . 


. . 


. 


. . . 


. . 


. 


. . 


. 


. . . 


. . 


. . 


. . 


. 


. . . 


. 


Thiru . / Thirumathi / Selvi .... ... ... ............ son /wifel daughter of ........... 

. . .... ..... residing at 
. .. ....... ... is hereby granted permit for sinking / deepening / rehabilitating a well in ... .... . ...... .. ........... in plot / R .S . No . 

............ ........... in .................. Village Panchayat/Panchayat Union .........................District for the purpose of agriculture 
| Hotel / Industry / Commercial / Irrigation / Horticulturel . . . . . . . . . . . . . . . . . (other use ). 


This permit is granted for a well conforming to the specifications given below : 


(1) Type of well 


.... Dug -well / Dug -cum -borewell/Borewell / Open -well/Tube -well. 


(2 ) Diameter 


. . . .. . .... metres. 


(3) Depth 


metres. 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


CONDITIONS 


Every holder of the permit, shall, while sinking , deepening or rehabilitating a well: 


( a ) ensure that the person executing the work has followed all the safety measures prescribed in sub -rule (2 ) of Rule 6 of 
the Tamil Nadu Panchayats (Regulation of Sinking of Wells and Safety Measures) Rules, 2015 . 


(b ) verify that the person executing the work has a valid Certificate of Registration granted in Form - F ; 


(c ) ensure that the well is not left uncovered during recess or cessation of work ; 


(d ) fill up abandoned wells upto the ground level using clay , sand , boulder or any other suitable materials ; 


(e ) ensure that a signboard is erected near the site of the well displaying his name, address and contact details and that 
of the person executing the work ; 


(f) ensure that the well conforms to the specifications such as depth , diameter specified above ; 


(g ) fill up themud pits and channels after completion of the work ; 


(h ) fill up abandoned wells by clay/ sand / boulders / pebbles / drill cuttings etc., from bottom to ground level. 


(i) on completion of the work , restore the ground conditions ; 


(i) any other conditions (to be specified ) 


Place : 


Signature of the Executive Authority . 


Date : 


FORM - C 


( See sub - rule (4 ) of rule 3 of the Tamil Nadu Panchayats (Regulation of Sinking of 

Wells and safety measures ) Rules, 2015 


Register of grant of permit for sinking of wells 


Name of the Rural Local Body 


SI. No 


Remarks 


Name of the 
applicant 

with 
address 


Date of 
application 
for permit 


Date of 
grant of 
permit 


Nature of Diameter and 

the well depth (in 
(Whether metres ) 
borewell / 
tube well / 
open well 


Name of 
the person 
executing 
the work 


with 


Whether 
work has 

been 
completed 
(Yes / 
No) 


If yes, If the work is 
whether completed / 
the well the well not 
is in use put into use 
(Yes , whether 
No) capping of 

well has 

been 
properly done 

(Yes/No) 


(1) 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


(7) 


(8) 


(9 


( 10 ) 


(11) 


Executive Authority . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


FORM -D 


(See sub -rule (5 ) of rule 3 of the Tamilnadu Panchayats (Regulation of 

Sinking of Wells and safety measures ) Rules , 2015 


Monthly Report on Grant of permit for the month of .. 


ULIIIIIIIIIIII 


Name of the Village Panchayat: 


Sl.No . 


No. of applications 
accepted and permit granted 


No. of appli 
cations rejected 


No. of applications received for 
granting permission for sinking / 
deepening rehabilitating the 
well during the month 

( 2 ) 


(3) 


(4 ) 


Signature ofExecutive Authority . 


FORM -E 


(See sub -rule ( 1) of rule 4 of the Tamilnadu Panchayats (Regulation of Sinking ofWells and 

safety measures ) Rules, 2015 


Application for Certificate of Registration 


. . . (Name of the Applicant) 


: : : : : : : : : : : : : . 


. 


. 


. 


. 


. 


. 


From 
Thiru ./ Tmt./ Selvi. 
S/o., W /o ., D /o., 
Address : 


To 


The District Collector , 
. . . .. . . ... .. .. . . .. .. . ......District. 


Sir, 


..... ... having office at....... 


. ..... (address of the applicant) intend to carry on the 


Well, M / s .. 
business of sinking wells . 


I request that a Certificate of Registration may be granted to me / us to carry on the said business . 


| enclose herewith a Demand Draft for Rs.. . . . . . . ./-(Rupees . . . . . . . . . . . . . . . . . . only ) towards the fee . 


Place: 


Date : 


Signature of the applicant. 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


DECLARATION 
(1) 1 / We, hereby declare the above particulars are true to the best of my knowledge . 
( 2 ) I agree not to sink a well until the permit to do that work is granted in Form B . 


(3 ) I agree to follow the safety measures prescribed in sub rule (2 ) of rule 6 of the Tamil Nadu Panchayats (Regulation of 
Sinking of Wells and Safety Measures ) Rules 2015 . 


(4 ) I agree to stop further progress of work if the Executive Authority instructs accordingly . 


(5 ) | agree that if there is any violation of conditions during the work , the District Collector can cancel the certificate of 
registration . 

(6 ) I agree to furnish further information which may be required for issue of Certificate of Registration . 


FORM - F 


(see sub -rule (2 ) of rule 4 of the Tamil Nadu Panchayats (Regulation of Sinking of Wells and 

safety measures) Rules, 2015 


Certificate of Registration 


Certificate No .... ..... . 


Thiru ./ Tmt./Selvi/Messer s . . 

. ...... Son /Wife /daughter of .. ........ .... ... ..........residing at 
............. is hereby granted Certificate of Registration for sinking well in ......... ...... District. 


CONDITIONS 


Every person holding this Certificate of Registration , shall-, 


(1) before commencing the work : 


(a ) ensure that necessary permit in Form - B has been obtained by the owner of the well for executing the work ; 


(b ) erect warning signboards in a conspicuous manner at the site of the well displaying the nature , width and depth of 
the well , his name, address and contact details and that of the owner of the well; 


(c ) erect barbed wire fencing or any other suitable barrier around the site of the well ; 


(d ) construct a cement or concrete platform measuring 0 .5X0.5X0.6 metre around the well casing in such a manner 
that it is 0 : 3 meter above the ground level and 0 . 3 meter below the ground level; 


(2 ) not left the drilling pit or the wall uncovered during the recess of work : 


( 3) after completion of the work -, 


(a ) fill up the mud pits and channels around the well; 


(b ) restore the ground conditions ; 

(c ) cap the well assembly by welding steel plates or by providing a strong cap to the casing pipe with bolts and nuts . 
(4 ) not deviate in any way from the specifications regarding wellmentioned in the permit; 


(5 ) not interfere with the normal activities of the locality nor while executing the work nor shall cause any traffic hazard ; 


(6 ) Any other condition (to be specified ): 


Place : 


Date : 


Signature of the District Collector. 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


FORM - G 


( see sub-rule ( 4 )of rule 4 of the Tamil Nadu Panchayats ( Regulation of Sinking of Wells and safety measures ) Rules , 2015 ) 


Register of Certificate of Registration for Sinking of wells 


Name of the District: 


S . No. 


Date of application 


Certificate Number 


Name and address 
of the applicant 

( 2 ) 


Date of grant of 
Certificate of Registration 

( 4 ) 


( 1) 


( 5 ) 


GAGANDEEP SINGH BEDI, 
Secretary to Government. 


ஏவச ளனல்ஞ்சி ரனுய் ஏவிண்சிந் நீஸ 


பமின்மிணு ஏவிண்ாசிச (கிநனுச பிைத்ணுளப சிஷரனுய் யி சிம்மு யுஷை யிணுச ஃளுச்யெணுந் பவ் 

விதிச2, 2015 
[ அரசாணை (நிலை) எண் 26 , ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ( மா. அ .தி - 3), 18 , பிப்ரவரி 2015 ) 


அறிவிக்கை 


- 1 


தமிழ்நாடு 2014 ஆம் ஆண்டு ஊராட்சிகள் (திருத்தம் ) சட்டம் ( தமிழ்நாடு சட்டம் 22 / 2014 ) - இன் பிரிவு 1 துணைப் பிரிவு 
2ல் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு மேதகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் ஈங்கிதனால் 2015 ஆம் ஆண்டு பிப்ரவரி 
மாதம் பதினெட்டாம் நாளில் இருந்து இச்சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக அறிவிக்கிறார் . 

அறிவிக்கை - 2 


தமிழ்நாடு 1994 ஆம் ஆண்டு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 143 உட்பிரிவு ( அ ) மற்றும் ( ஆ ) மற்றும் பிரிவு 242 (தமிழ்நாடு 
சட்டம் 21/ 1994 ) ஆகியவற்றின்படி தனக்களிக்கப்பட்ட அதிகாரங்களைக் கொண்டு மேதகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
பின்வரும் விதிகளை இதனால் இயற்றுகிறார் . 


விதிகள் 


1 . குறுந்தலைப்பு , வரம்பெல்லை மற்றும் தொடக்கம் : 

1 ) இவ்விதிகள் தமிழ்நாடு ஊராட்சிகள் (கிணறுகள் தோண்டுவதற்கான மற்றும் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் 
ஒழுங்குபடுத்துதல் ) விதிகள், 2015 என அழைக்கப்படும் . 


2 ) இவ்விதிகள் சென்னை பெருநகர பகுதி நிலத்தடி நீர் ( ஒழுங்குபடுத்துதல் ) சட்டம் 1987 (தமிழ்நாடு சட்டம் பிரிவு 
27 / 1987ன் அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள வருவாய் கிராமங்கள் அல்லாத பகுதிகள் தவிர தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 
1994 (தமிழ்நாடு சட்டம் 21 / 1994 ) வரம்பெல்லைக்கு உட்பட்ட அனைத்துப் பகுதிகளுக்கும் பொருந்தும் . 

3) இவ்விதிகள் புதிய கிணறுகள் தோண்டுவது , ஏற்கெனவே உள்ள கிணறுகளை ஆழப்படுத்துவது மற்றும் 
புனரமைப்பதற்கும் பொருந்தும் . 

4 ) இவ்விதிகள் உடனடியாக நடைமுறைக்கு வருகிறது . 


2 . பொருள் வரையறை : 
இவ்விதிகளில் சந்தர்ப்பத்திற்கேற்ப வேறு பொருள் குறித்தாலன்றி - 

அ ) " சட்டம் " என்பது தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 ( தமிழ்நாடு சட்டம் 21 / 1994 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


ஆ ) " செயல் அலுவலர் " என்பவர் கிராம ஊராட்சி மன்றத் தலைவர் ஆவார் . 


இ ) " அனுமதி " என்பது புதிய கிணறு தோண்டுவது , ஏற்கெனவே உள்ள கிணறுகளை ஆழப்படுத்துவது மற்றும் 
புனரமைப்பதற்கு படிவம் ஆ - ல் வழங்கப்படும் அனுமதியாகும் . 


ஈ ) " பதிவுச்சான்று என்பது கிணற்றை ஆழப்படுத்தவும் மற்றும் புனரமைக்கவும் மேற்கொள்ளப்படும் வணிக ரீதியிலான 
பணிக்காக படிவம் - - ல் வழங்கப்படும் பதிவுச்சான்றாகும் . 


3 . அனுமதி வழங்குதல் : 


1 ) அனுமதி பெறுவதற்கான விண்ண ப்ப படிவங்கள் அனைத்தும் படிவம் " அ "- ல் கட்டணமாக ரூபாய் 5000/- ற்கான 
வங்கி வரைவோலையுடன் ஊராட்சியின் செயல் அலுவலரிடம் அளிக்கப்பட வேண்டும் . 


2 ) விண்ணப்பம் பெறப்பட்ட 30 நாட்களுக்குள் , செயல் அலுவலர் விண்ணப்பத்தினை பரிசீலனை செய்து படிவம் ஆ ”வில் 
குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகளுடன் அனுமதியளிக்கலாம் . 


3 ) செயல் அலுவலர் விண்ணப்பத்தினை தள்ளுபடி செய்ய முடிவு எடுக்கும் பட்சத்தில் உரிய காரணங்களை எழுத்து 
மூலமாக விண்ணப்பதாரருக்கு விண்ணப்பம் பெறப்பட்ட 30 நாட்களுக்குள் தெரிவிக்க வேண்டும் . 

4 ) செயல் அலுவலர் படிவம் " இ "- ல் அனுமதியளித்ததற்கான விவரங்கள் அடங்கிய ஒரு பதிவேட்டினை பராமரிக்க 
வேண்டும் . 


5 ) செயல் அலுவலர் துணை விதி 4 - ல் குறிப்பிடப்பட்டுள்ள விவரங்களை சுருக்கமாக படிவம் " ஈ " மூலம் ஒவ்வொரு 
மாதமும் மாதாந்திர அறிக்கையாக மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு அனுப்பிட வேண்டும் . 


4 . பதிவுச் சான்று வழங்குதல் : 


1 ) பதிவுச் சான்று பெறுவதற்கான விண்ண ப்ப படிவங்கள் அனைத்தும் படிவம் " உ - ல் கட்டணமாக ரூபாய் 
15000/ - ற்கான வங்கி வரைவோலையுடன் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் அளிக்கப்பட வேண்டும் . 


2 ) விண்ணப்பம் பெறப்பட்ட 45 நாட்களுக்குள் , மாவட்ட ஆட்சித் தலைவர் விண்ணப்பத்தினை பரிசீலனை செய்து படிவம் 
" ஊ - வில் குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகளுடன் அனுமதியளிக்கலாம் . 

3 ) மாவட்ட ஆட்சித் தலைவர் மனுவை தள்ளுபடி செய்ய முடிவு எடுக்கும் பட்சத்தில் உரிய காரணங்களை எழுத்து மூலமாக 
விண்ணப்பதாரருக்கு விண்ணப்பம் பெறப்பட்ட 45 நாட்களுக்குள் தெரிவிக்க வேண்டும் . 


4 ) மாவட்ட ஆட்சித் தலைவர் படிவம் " எ " - ல் அனுமதியளித்ததற்கான விவரங்கள் அடங்கிய ஒரு பதிவேட்டினை 
பராமரிக்க வேண்டும் . 


5 . மேல்முறையீடு : 


(1 ) விதி 3 அல்லது விதி 7ன் துணை விதி (1)- ன்படி செயல் அலுவலரின் முடிவால் பாதிக்கப்பட்டதாக கருதும் 
விண்ணப்பதாரர் எழுத்து மூலமாக அம்முடிவு குறித்த உத்தரவு பெற்ற 15 நாட்களுக்குள் மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு 
மேல்முறையீடு செய்ய வேண்டும் . இம்மேல்முறையீட்டின் பேரில் மாவட்ட ஆட்சித் தலைவரின் முடிவே இறுதியானது . 


( 2 ) விதி 4 அல்லது விதி 7ன் துணை விதி (2 )- ன்படி மாவட்ட ஆட்சித் தலைவரின் முடிவால் பாதிக்கப்பட்டதாக கருதும் 
விண்ணப்பதாரர் எழுத்து மூலமாக அம்முடிவு குறித்த உத்தரவு பெற்ற 60 நாட்களுக்குள் அரசுக்கு மேல்முறையீடு செய்ய 
வேண்டும் . இம்மேல்முறையீட்டின் பேரில் அரசின் முடிவே இறுதியானது . 


6 . பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் : 

(1 ) அனுமதி பெற்ற ஒவ்வொருவரும் மற்றும் பயன்பாட்டில் உள்ள அல்லது பயன்பாட்டில் இல்லாத கிணற்றின் உரிமையாளர் 
கிணற்றை தோண்டும்போது , ஆழப்படுத்தும்போது அல்லது புனரமைக்கும்போது : 

( அ ) பணிகளை மேற்கொள்ளும் நபர் துணை விதி 2 - ல் வரையறுக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை 
பின்பற்றுகின்றாரா என்பதை உறுதிபடுத்திக் கொள்ள வேண்டும் . 

( ஆ )மேற்படி பணியை மேற்கொள்கின்ற நபர் இவ்விதிகளின்படி முறையான பதிவுச் சான்று வழங்கப்பட்டவரா என 
சரிபார்க்க வேண்டும் . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


( இ ) பணி இடைவேளையின் போதும் , பணி நிறுத்தப்பட்ட பின்னரும் அந்தக் கிணறு சரியான முறையில் 
மூடப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் . 

( ஈ ) கைவிடப்பட்ட கிணறுகள் களிமண் , மணல் , சிறு கற்கள் மற்றும் உரிய பிற பொருட்களைக் கொண்டு தரைமட்ட 
அளவிற்கு நிரப்பப்பட வேண்டும் . 


( 2 ) கிணறுகளை தோண்டும் , ஆழப்படுத்தும் மற்றும் புனரமைக்கும் பணிகளை மேற்கொள்ளும் தொழிலை மேற்கொள்ளும் 
ஒவ்வொரு நபரும் : 


( அ ) பணிகளை ஆரம்பிக்கும் முன் 

(i) கிணற்றின் உரிமையாளர் படிவம் " ஆ "வில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி பணிகளை செய்வதற்கான அனுமதி 
பெற்றுள்ளாரா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் . 


(ii ) கிணற்றின் வகை , ஆழம் மற்றும் குறுக்களவு , பணி மேற்கொள்பவர் மற்றும் கிணற்றின் உரிமையாளர் பெயர் , முகவரி 
மற்றும் தொடர்பு விவரங்களையும் பணி நடக்கும் இடத்தில் கவனத்தைக் கவரும் வகையில் அறிவிப்பு பலகை மூலம் 
தெரிவிக்கப்பட வேண்டும் . 


( iii ) கிணறு தொடர்பான பணி மேற்கொள்ளும் இடத்தைச் சுற்றிலும் முள்கம்பிவேலி அல்லது தகுந்த தடுப்பு 
அமைக்கப்பட வேண்டும் . 

( iv ) 0.5 X 0 .5 X 0 .6 மீட்டர் அளவிலான சிமிட்டி அல்லது சிமிட்டி கற்காரையிலான தளம் நிலமட்டத்திலிருந்து 0. 3 
மீட்டர் மேற்புறமும் , 0. 3 மீட்டர் நிலத்திற்கு கீழ்புறமும் உள்ளவாறு கிணற்றைச் சுற்றிலும் கட்டப்பட வேண்டும் . 

( ஆ ) பணி இடைவேளையின்போது துளையிடப்பட்ட குழி அல்லது கிணறு சரியான முறையில் மூடப்பட்டிருத்தல் வேண்டும் . 


( இ ) பணி முடிவுற்ற பின் : 

(i) கிணற்றைச் சுற்றி உள்ள சகதி குழிகளும் , கால்வாய்களும் நிரப்பி மூடப்பட வேண்டும் . 
( ii ) முன்பிருந்த நிலைக்கு தரைமட்ட நிலையை கொண்டு வர வேண்டும் . 


( iii ) கிணற்றின் மேற்புறத்தை எஃகு தகடுகளாலும் , ஒன்றோடு ஒன்று இணைத்து பற்ற வைக்கப்பட்ட மூடியைக் 
கொண்டோ அல்லது இரும்புக் குழாயின் மேற்புறத்தை உறுதியான மூடியைக் கொண்டு மூடி திருகு மரையாணிகளைக் கொண்டு 
குழாயுடன் இணைத்து மூட வேண்டும் . 

( 3 ) செயல் அலுவலர் எந்த ஒரு கிணற்றின் பாதுகாப்பு முன்னேற்பாடுகளிலும் ஏதேனும் குறைபாடு இருப்பதாக 
கருதும்பட்சத்தில் எழுத்து மூலமான அறிவிப்பு மூலம் கிணற்றின் உரிமையாளருக்கோ அல்லது பணி மேற்கொள்ளும் நபருக்கோ 
இதர பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை சரியான முறையில் செயல்படுத்த அறிவுறுத்துவார் ; அவ்வறிவுரைகள் முழுமையாக 
பின்பற்றப்பட வேண்டும் . 


7 . அனுமதி மற்றும் பதிவு சான்று ரத்து 


(1 ) அனுமதியில் குறிப்பிடப்பட்ட நிபந்தனைகளில் ஏதேனும் ஒன்றை மீறும் பட்சத்தில் செயல் அலுவலர் அனுமதி 
பெற்றவருக்கு தன் தரப்பை எடுத்துரைக்க ஒரு வாய்ப்பு அளித்த பின் அனுமதியை ரத்து செய்யலாம் . 

(2 ) பதிவுச் சான்று வழங்க விதிக்கப்பட்ட நிபந்தனைகளில் ஏதேனும் ஒன்றை மீறும் பட்சத்தில் பதிவுச்சான்று பெற்றவருக்கு 
தன் தரப்பை எடுத்துரைக்க ஒரு வாய்ப்பு அளித்த பின் பதிவுச் சான்றை மாவட்ட ஆட்சித் தலைவர் ரத்து செய்யலாம் . 


ககன்தீப்சிங் பேடி 
அரசு செயலாளர் 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


படிவம் - அ 
தமிழ்நாடு ஊராட்சிகள் (கிணறுகள் தோண்டுவதற்கான மற்றும் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் ஒழுங்குபடுத்துதல் ) 
விதிகள் , 2015 விதி 3ல் துணை விதி ( 1) - னைக் காண்க . 


அனுமதி வழங்குவதற்கான விண்ணப்பம் 


( விண்ண 


ப்பதாரரின் பெயர்) 


அனுப்புநர் 
திரு திருமதி / செல்வி . 
த / பெ . க / பெ 
( முகவரி ) 


பெறுநர் 
செயல் அலுவலர் , 

கிராம ஊராட்சி . 
அய்யா, 
திரு திருமதி / செல்வி .... 

( பெயர் ) வசிப்பிடம் 

(விண்ண ப்பதாரரின் முகவரி ) 
புல எண்.......................................................குக்கிராமத்தில்.................... 

கிராம ஊராட்சியில் எனக்கு 
சொந்தமான............ 

.........(நிலத்தின் உரிமையாளர் பெயர் மற்றும் முகவரி ) என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் 
திறந்த வெளிக் கிணறு / ஆழ்துளைக் கிணறு ஆழ்குழாய்க் கிணறு தோண்ட ஆழப்படுத்த புனரமைக்க அனுமதி வழங்குமாறு 
கேட்டுக்கொள்கிறேன் . 


படடடடடடடடடடடடடடடடடடடடடட 


ட 


ட 


டடடடடடடட 


. 


- IIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIII 

பப 


ப 


பபபபபபபபபபபப 


பாாாாாாா 


இத்துடன் ரூ.. .../ - ( ரூபாய் . 

......மட்டும் ) கட்டணமாக வங்கி வரைவோலை இணைத்துள்ளேன் . 
கிணற்றின் விவரங்கள் : 
1 . கிணற்றின் வகை 

திறந்த கிணறு / ஆழ்துளைக் கிணறு ஆழ்குழாய்க் கிணறு / 

தோண்டப்பட்ட கிணறு தோண்டப்பட்ட ஆழ்துளைக் கிணறு 
2 . கிணற்றின் பயன்பாட்டு நோக்கம் 

: விவசாயம் தொழிற்சாலை வணிகம் மற்றவை (சரியான 

காரணத்தை குறிப்பிடவும் ). 
3 . கிணற்றின் குறுக்களவு மற்றும் ஆழம் (மீட்டரில் ) : 
அருகிலுள்ள இடங்கள் 

பள்ளிகள் / மருத்துவமனைகள் / கோயில்கள் / சந்தைகள் / மக்கள் 

கூடும் பிற பொது இடங்கள் . 
கலம் 4ல் குறிப்பிடப்பட்டுள்ள இடங்களுக்கும் 
கிணற்றின் அமைவிடத்திற்குமிடையே உள்ள 
துரம் ( மீட்டரில் ) 
கிணறு அமைவிடத்தின் நுழைவாயில் 
சுற்றுப்புற சுவர் முள்வேலி / தடுப்பு ஆகியவற்றில் 
ஏதேனும் ஒன்றால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா ? : 
மண்ணின் தன்மை 

: களிமண் / மணல் மற்றவை ( குறிப்பிடுக) 
பணி மேற்கொள்ளவிருக்கும் நபர் முகமை 
நிறுவனம் பெயர் 
பணி மேற்கொள்ளவிருக்கும் நபர் முகமை 
நிறுவனத்தின் முகவரி மற்றும் தொடர்பு விவரங்கள் : 
பணி மேற்கொள்ளவிருக்கும் நபர் முகமை / 
நிறுவனம் படிவம் " ஊ "- ன்படி செல்லத்தக்க 
பதிவுச்சான்று பெற்றுள்ளதா ? ஆம் எனில் , பதிவுச் 
சான்றின் நகலினை இணைக்கவும் . 

: ஆம் / இல்லை 


N 


S 


வை 


+ 


- 


9 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


உறுதிமொழி 
.................ஆகிய நான் மேற்கூறிய விவரங்கள் அனைத்தும் உண்மையென உறுதி கூறுகிறேன் . 
(2 ) மேலும் நான் உறுதியளிப்பதாவது 

( அ) செயல் அலுவலரால் எனக்கு அனுமதி வழங்கப்படும் வரையில் நான் பணியை தொடங்க மாட்டேன் . 
( ஆ )விதி 6 துணை விதி (1) ன்படி பரிந்துரைக்கப்பட்ட பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை நான் பின்பற்றுவேன் . 

( இ ) செயல் அலுவலர் அல்லது மாவட்ட ஆட்சியரால் நியமிக்கப்பட்ட உயர் அலுவலர் ஆய்விற்கென குறித்த காலத்தில் 
நான் கிணற்றுப் பகுதியை திறந்து வைத்திருப்பேன் . 

( ஈ ) அனுமதி வழங்குவது குறித்தோ , பணி நடைபெறுவது குறித்தோ செயல் அலுவலரால் கோரப்படும் அனைத்து 
விவரங்களையும் வழங்குவேன் . 


இடம் : 
நாள் : 


விண்ண ப்பதாரரின் ஒப்பம் 


படிவம் - ஆ 


. . . . . . . . . . . . . . . . . 


பபபபபபபபபபபபபபபபபப 


தமிழ்நாடு ஊராட்சிகள் (கிணறு தோண்டுவதற்கான மற்றும் பாதுகாப்பு 
முன்னேற்பாடுகள் ஒழுங்குபடுத்துதல் ) விதிகள் 2015 , விதி 3ல் துணை விதி (2 ) - னை காண்க 

கிணறு அமைப்பதற்கான அனுமதி வழங்குதல் 
திரு. / திருமதி / செல்வி .............. 

.. ....... த / பெ / க / பெ ....... 
வசிப்பிடம் ....... ............... என்பவருக்கு கிணறு தோண்ட / ஆழப்படுத்த /புனரமைக்க ..... ... 
மாவட்டத்தில்......................கிராம ஊராட்சி / ஊராட்சி ஒன்றியத்தில் அமைந்துள்ள .......... புல எண்ணில்.... 
விவசாயம் / உணவு விடுதி / தொழிற்சாலை / வணிகம் / நீர்ப்பாசனம் / தோட்டம் / (பிற காரணங்களுக்காக ) அனுமதி 
அளிக்கப்படுகிறது . 

இவ்வனுமதி கீழ்க்கண்ட வரையறைகளுக்குட்பட்ட கிணறு அமைக்க வழங்கப்படுகிறது 
1 ) கிணற்றின் வகை : கிணறு தோண்ட கிணறு தோண்ட மற்றும் ஆழ்துளையிட / ஆழ்துளைக் கிணறு / திறந்த 

வெளிக்கிணறு / ஆழ்குழாய் கிணறு 
2 ) குறுக்களவு : மீட்டரில் 
3 ) ஆழம் 

மீட்டரில் . 

நிபந்தனைகள் 
கிணறு தோண்ட / ஆழப்படுத்த புனரமைக்க அனுமதி பெற்ற ஒவ்வொருவரும் பணி மேற்கொள்ளும்போது , 

( அ ) பணி மேற்கொள்ளும் நபர் விதி 6ன் கீழ் உள்ள துணை விதி 2 - ல் குறிப்பிடப்பட்டுள்ள பாதுகாப்பு 
முன்னேற்பாடுகளை பின்பற்றுகிறாரா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் . 

( ஆ ) படிவம் ஊ - ல் அளிக்கப்பட்ட செல்லத்தக்க பதிவுச்சான்றினை பணி மேற்கொள்ளும் நபர் வைத்துள்ளாரா என்பதை 
சரிபார்க்க வேண்டும் . 


( இ ) பணி இடைவேளையின் போதும் , பணி நிறுத்தப்பட்ட பின்னரும் அந்தக் கிணறு சரியான முறையில் 
மூடப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் . 

( ஈ ) கைவிடப்பட்ட கிணறுகள் களிமண் , மணல் , சிறு கற்கள் மற்றும் உரிய பிற பொருட்களைக் கொண்டு தரைமட்ட 
அளவிற்கு நிரப்பப்பட வேண்டும் . 


( உ ) கிணற்றின் வகை , ஆழம் மற்றும் குறுக்களவு , பணி மேற்கொள்பவர் மற்றும் கிணற்றின் உரிமையாளர் பெயர் , முகவரி 
மற்றும் தொடர்பு விவரங்களையும் பணி நடக்கும் இடத்தில் கவனத்தைக் கவரும் வகையில் அறிவிப்பு பலகை மூலம் 
தெரிவிக்கப்பட வேண்டும் . 

( ஊ )கிணறு தோண்ட வழங்கப்பட்ட அனுமதியில் குறிப்பிட்டுள்ள அளவுகளான ஆழம் , குறுக்களவு ஆகியவற்றின்படி 
மட்டுமே கிணறு தோண்டப்படுகிறதா என்பதை நன்கு உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் . 

( எ ) கிணற்றைச் சுற்றி உள்ள சகதி குழிகளும் , கால்வாய்களும் நிரப்பி மூடப்பட வேண்டும் . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


( ஏ ) கைவிடப்பட்ட கிணறுகள் களிமண் , மணல் , சிறு கற்கள் , கூழாங்கற்கள் , தோண்டி எடுக்கப்பட்ட மண் மற்றும் உரிய 
பிற பொருட்களைக் கொண்டு தரைமட்ட அளவிற்கு நிரப்பப்பட வேண்டும் . 

( ஐ ) கிணறு தோண்டும் பணி முடிக்கப்பட்ட நிலையில் அப்பகுதி கிணறு தோண்டுவதற்கு முன்பிருந்த நிலைக்கு 
தரைமட்டம் வரை கொண்டு வர வேண்டும் . 

( ஓ) செயல் அலுவலரால் குறிப்பிடப்படும் பிற நிபந்தனைகள் . 


இடம் : 
நாள் : 


செயல் அலுவலரின் கையொப்பம் . 


படிவம் - இ 
தமிழ்நாடு ஊராட்சிகள் (கிணறு தோண்டுவதற்கான மற்றும் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் ஒழுங்குபடுத்துதல் ) விதிகள் 2015 , 

விதி 3ல் துணை விதி 4 - னைக் காண்க 

கிணறு அமைக்க அனுமதி வழங்கப்பட்டமைக்கான பதிவேடு 
உள்ளாட்சி அமைப்பின் பெயர் : 


பணி 


தேதி 


( ஆம்/ 


வ . விண்ணப்பதாரரின் அனுமதிக்கான கிணற்றின் விட்டம் அனுமதி பணி பணி ஆம் எனில் 

குறிப்பு 
எண் . பெயர் மற்றும் விண்ணப்பம் வகை மற்றும் அளிக்கப்பட்ட மேற்கொள் முடிவுற்றதா கிணறு முடிவுறாத 
முகவரி அளித்த தேதி ( ஆழ்துளைக் ஆழம் 

பவரின் பெயர் ( ஆம்/ பயன்பாட்டில் நிலையில் / 
கிணறு / மீட்டரில் ) 

இல்லை) உள்ளதா ? கிணறு 
ஆழ்குழாய் 

பயன்பாட்டில் 
கிணறு / 

இல்லை) இல்லாத 
திறந்த 

நிலையில் 
வெளிக் 

கிணற்றின் 
கிணறு ) 

மேற்புறம் 

நன்கு 
மூடப்பட்டதா ? 


( ஆம்/ 


இல்லை) 


(10 


(2) 


(3) 


(4) 


(5 ) 


(6) 


7 


( 


8 


) 


(9) 


(10 ) 


(1) 


செயல் அலுவலர் கையொப்பம் 

படிவம் - ஈ 
தமிழ்நாடு ஊராட்சிகள் (கிணறு தோண்டுவதற்கான மற்றும் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் ஒழுங்குபடுத்துதல் ) 

விதிகள் 2015 , விதி 3ல் துணை விதி ( 5 ) - னைக் காண்க 

.......மாதத்தில் கிணறு அமைக்க அனுமதி வழங்கப்பட்டமைக்கான மாதாந்திர அறிக்கை . 
கிராம ஊராட்சியின் பெயர் : 


வ . எண் 


நடப்பு மாதத்தில் கிணறு தோண்ட / 
ஆழ்துளையிட / புனரமைக்க பெறப்பட்ட 
விண்ணப்பங்களின் எண்ணிக்கை 


ஏற்றுக்கொள்ளப்பட்ட தள்ளுபடி செய்யப்பட்ட 
மற்றும் அனுமதியளிக்கப்பட்ட விண்ணப்பங்களின் 
விண்ணப்பங்களின் எண்ணிக்கை எண்ணிக்கை 


செயல் அலுவலர் 


14 - 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


படிவம் - உ 


தமிழ்நாடு ஊராட்சிகள் (கிணறு தோண்டுவதற்கான மற்றும் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் ஒழுங்குபடுத்துதல் ) 

விதிகள் 2015 , விதி 4ல் துணை விதி (1 ) - னைக் காண்க 

பதிவுச் சான்றிதழ் பெறுவதற்கான விண்ணப்பம் 


அனுப்புநர் 


திரு திருமதி / செல்வி . 


(விண்ண 


ப்பதாரரின் பெயர் ) 


த / பெ , க / பெ 


( முகவரி ) 


பெறுநர் 


மாவட்ட ஆட்சியர் , 


....மாவட்டம் . 


பாாாாாாாாாாாா 


ஐயா , 

.....அலுவலக முகவரியில் செயல்படும் நான் நாங்கள் திருவாளர்கள்..... 
கிணறு அமைக்கும் பணியில் ஈடுபட விழைகிறோம் . மேற்குறிப்பிட்ட பணியை மேற்கொள்ள எனக்கு எங்களுக்கு பதிவுச் சான்று 
அளிக்கும்படி கேட்டுக் கொள்கிறேன் / கொள்கிறோம் . 
ரூ........................ ( ரூபாய் ...........................மட்டும் ) வங்கி வரைவோலை மேற்படி பதிவுச் சான்றுக் கட்டணமாக இத்துடன் 
இணைக்கப்பட்டுள்ளது . 


இடம் : 
நாள் : 


விண்ணப்பதாரரின் கையொப்பம் . 


உறுதியளித்தல் 
1 ) மேற்குறிப்பிட்ட விவரங்கள் அனைத்தும் சரியானவை என நான் / நாங்கள் உறுதியளிக்கிறோம் . 


2 ) படிவம் ஆ - வின்படி கிணறு தோண்ட அனுமதி வழங்கப்படும் வரை கிணறு தோண்டப்பட மாட்டாது என்பதற்கு 

சம்மதிக்கிறேன் . 
3 ) விதி 6 துணை விதி 2- ல் குறிப்பிட்டுள்ள பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை நான் பின்பற்ற சம்மதிக்கிறேன் . 
4 ) செயல் அலுவலர் கிணறு அமைக்கும் பணியின்போது பணியைத் தொடராது அப்படியே உடனடியாக நிறுத்தச் சொல்லும் 

பட்சத்தில் அதற்கு நான் உடன்படுவேன் . 
5 ) பணிகளை மேற்கொள்ளும் போது , உரிய நிபந்தனைகள் மீறப்படும் பட்சத்தில் மாவட்ட ஆட்சித் தலைவர் பதிவுச் 

சான்றினை ரத்து செய்யக்கூடியதாக இருந்தால் அதனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் . 
6 ) பதிவுச் சான்று வழங்க கூடுதல் விவரங்கள் தேவைப்படுமானால் , அவற்றை அளிக்க சம்மதிக்கிறேன் . 


படிவம் - ஊ 


தமிழ்நாடு ஊராட்சிகள் (கிணறு தோண்டுவதற்கான மற்றும் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் ஒழுங்குபடுத்துதல் ) 

விதிகள் 2015 , விதி 4ல் துணை விதி 2 - னைக் காண்க . 


பதிவுச் சான்று 


சான்று எண் ... 


IIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIIII 


பாாாாாாாாாாாாாாாாாாாாாாா 


திரு திருமதி செல்வி . திருவாளர்கள்..... 
வசிப்பிடம் 
மாவட்டத்தில் கிணறு அமைக்க பதிவுச் சான்று அளிக்கப்படுகிறது . 


... த / பெ / க/ பெ....... 

........ என்பவருக்கு .. 


பாாாாாாாாாாாாாாாாாாாாா 

பாபா 


பாாாாாாாாாாாாாாாாாா 


பாாாாாாாா 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


15 


நிபந்தனைகள் 
பதிவுச் சான்று பெற்ற ஒவ்வொரு நபரும் 
( அ ) பணி தொடங்கு முன் , 
i ) கிணற்றின் உரிமையாளர் படிவம் " ஆ "வில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி பணிகளைச் செய்வதற்கான அனுமதி 

பெற்றுள்ளாரா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் . 
ii ) கிணற்றின் வகை , ஆழம் மற்றும் அகலம் , பணி மேற்கொள்பவர் மற்றும் கிணற்றின் உரிமையாளர் பெயர் , முகவரி 

மற்றும் தொடர்பு விவரங்களையும் பணி நடக்கும் இடத்தில் கவனத்தைக் கவரும் வகையில் அறிவிப்பு பலகை 

மூலம் தெரிவிக்க வேண்டும் . 
iii ) கிணறு தொடர்பான பணி மேற்கொள்ளும் இடத்தைச் சுற்றிலும் முள்கம்பிவேலி அல்லது தகுந்த தடுப்பு 

அமைக்கப்பட வேண்டும் . 
iv ) 0.5 X 0.5 X 0 .6 மீட்டர் அளவிலான சிமிட்டி அல்லது சிமிட்டிக் கலவைத் தளம் , நிலமட்டத்திலிருந்து 0. 3 மீட்டர் 

மேற்புறமும் , 0. 3 மீட்டர் நிலத்திற்கு கீழ்புறமும் உள்ளவாறு கிணற்றைச் சுற்றிலும் கட்டப்பட வேண்டும் . 
( ஆ ) பணி இடைவேளையின் போது , துளையிடப்பட்ட குழி அல்லது கிணறு சரியான முறையில் மூடப்பட்டிருத்தல் 

வேண்டும் . 
( இ ) பணி முடிவுற்ற பின் : 

1 ) கிணற்றைச் சுற்றி உள்ள சகதிக் குழிகளும் , கால்வாய்களும் நிரப்பி மூடப்பட வேண்டும் . 
2 ) முன்பிருந்த நிலைக்குத் தரைமட்ட நிலையைக் கொண்டு வர வேண்டும் . 

கிணற்றின் மேற்புறத்தை எஃகு தகடுகளாலும் , ஒன்றுடன் ஒன்றோடு இணைத்து பற்ற வைக்கப்பட்ட மூடியைக் 
கொண்டோ அல்லது இரும்புக் குழாயின் மேற்புறத்தை உறுதியான மூடியைக் கொண்டோ மூடி திருகு 

மரையாணிகளைக் கொண்டு குழாயுடன் இணைத்தும் மூட வேண்டும் . 
4 ) கிணறு அமைக்க வழங்கப்பட்ட அனுமதியில் வரையறுக்கப்பட்டுள்ளவற்றிலிருந்து ஒருபோதும் விலக மாட்டேன் . 
5 ) பணி மேற்கொள்ளப்படும் பகுதியில் தலையிட்டு அன்றாட நடவடிக்கைகளுக்கோ , போக்குவரத்துக்கோ எந்த 

விதத்திலும் இடையூறு விளைவிக்க மாட்டேன் . 
6 ) மாவட்ட ஆட்சித் தலைவரால் குறிப்பிடப்படும் பிற நிபந்தனைகளையும் ஏற்றுக் கொள்வேன் . 


இடம் : 


நாள் : 


மாவட்ட ஆட்சித் தலைவர் கையொப்பம் 


படிவம் - எ 


தமிழ்நாடு ஊராட்சிகள் (கிணறு தோண்டுவதற்கான மற்றும் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் ஒழுங்குபடுத்துதல் ) 

விதிகள் 2015 , விதி 4ல் துணை விதி 4 - னைக் காண்க 


கிணறு அமைக்கும் பணி 


கிணறு அமைக்கும் பணி மேற்கொள்வதற்கு அளிக்கப்பட்ட பதிவுச் சான்றுகள் குறித்த விவரங்கள் அடங்கிய 

பதிவேடு 


மாவட்டத்தின் பெயர் : 


வ . எண் . 


விண்ணப்பதாரரின் பெயர் 

மற்றும் முகவரி 


விண்ணப்பித்த பதிவுச் சான்று அனுமதி 
தேதி 

வழங்கப்பட்ட தேதி 


பதிவுச் சான்று 

எண் 


( 1 ) 


( 2 ) 


( 3 ) 


( 4 ) 


ககன்தீப்சிங் பேடி 
அரசு செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR ORIENTATIONERI NE PRINTING,CHEN 


